﻿250. ஜாலூத்தையும் அவனுடைய படையினரையும் அவர்கள் (களத்தில்) சந்தித்தபோது "எங்கள் இறைவா! எங்களுக்குப் பொறுமையைப் பொழிவாயாக! எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக! இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக!" என வேண்டினர்.
251. எனவே, அல்லாஹ் வின் உதவியால் (ஜாலூத் படையினரான) அவர்களை இவர்கள் தோற்கடித்தனர். தாவூத், ஜாலூத்தைக் கொன்றார். அவருக்கு அல்லாஹ்  ஆட்சிப் பொறுப்பையும் ஞானத்தையும் வழங்கினான். தான் நாடியவற்றை அவருக்குக் கற்றுக்கொடுத்தான். (இவ்வாறு) மனிதர்களில் சிலரைச் சிலரால் அல்லாஹ்  அடக்கிவைக்காவிட்டால், பூமி சீர்குலைந்துபோகும். எனினும், அல்லாஹ்  அகிலத்தார்மீது அருள் உடையவன் ஆவான்.
252. (நபியே!) இவை அல்லாஹ் வின் வசனங்களாகும். உண்மையைக் கூறும் அவற்றை உமக்கு நாம் ஓதிக்காட்டுகிறோம். திண்ணமாக நீர் இறைத்தூதர்களில் ஒருவர்தான்.
---------------------------------------------------
எண்ணிக்கையில் குறைவாக இருந்த இறைநம்பிக்கை கொண்ட தாலூத் படையினர், எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த ஜாலூத் படையினரைப் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தார்கள்.
அப்போது, "எங்கள் இறைவா! எங்களுக்குப் பொறுமையைப் பொழிவாயாக! எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக!" என்று பிரார்த்தித்தார்கள்.
அதாவது உன்னிடமிருந்து சகிப்புத் தன்மையை எங்களுக்கு வழங்குவாயாக! கோழைத்தனமாக (போர்க்களத்திலிருந்து பின்வாங்கி) ஓடிவிடாமல் எங்களைக் காப்பாற்றுவாயாக! (துணிவுடன்) எதிரிகளைச் சந்திப்பதற்கு எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக! மேலும், "இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக!" என்றும் வேண்டினர்.

தாவூத் ஜாலூத்தைக் கொன்றார் 
-------------------------------------
அதையடுத்து ஜாலூத் படையினரை இஸ்ரவேலர்கள் தோற்கடித்தனர். அல்லாஹ்  தாலூத் படையினருக்கு அளித்த உதவியால் அவர்கள் ஜாலூத் படையினரைத் தோற்கடித்து ஒடுக்க முடிந்தது. நபி தாவூத் (அலை) அவர்கள் ஜாலூத்தைக் கொன்றார்கள்.
அரசர் தாலூத், தாவூத் (அலை) அவர்களிடம், நீங்கள் ஜாலூத்தைக் கொன்றால் என்னுடைய மகளை உங்களுக்கு மணமுடித்துத் தருவேன்; என் செல்வத்தில் உங்களுக்குச் சம பங்கு தருவேன்; ஆட்சியிலும் பங்கு தருவேன் என்று கூறினார்.
பின்னர் தாவூத் (அலை) அவர்கள் ஜாலூத்தைக் கொன்றதும் அரசர் தாலூத் தமது வாக்கை நிறைவேற்றினார். அதன்படி, ஆட்சிப் பொறுப்பு தாவூத் (அலை) அவர்களுக்குக் கிடைத்தது.
மேலும், அல்லாஹ்  அவர்களை இறைத்தூதராகவும் ஆக்கினான்.
இதையே "அவருக்கு அல்லாஹ்  ஆட்சிப் பொறுப்பையும் ஞானத்தையும் வழங்கினான்" என்று இவ்வசனம் (251) குறிப்பிடுகிறது.
அதாவது தாலூத் அரசரிடம் இருந்த ஆட்சியையும், ஷம்வீல் அவர்களுக்குப்பின் நபித்துவத்தையும் தாவூத் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  வழங்கினான்.
இங்கு ஞானம் (ஹிக்மத்) என்பது நபித்துவத்தைக் குறிக்கும். மேலும், தான் நாடியவற்றை -அதாவது தன் நபிக்குக் கற்றுத்தர வேண்டும் என்று நாடிய அனைத்தையும்- அவருக்கு அல்லாஹ்  கற்றுக்கொடுத்தான்.
அடுத்து "மனிதர்களில் சிலரைச் சிலரால் அல்லாஹ்  அடக்கிவைக்காவிட்டால், இந்தப் பூமி சீர்குலைந்துபோகும்" என்று இவ்வசனம் தெரிவிக்கிறது.
இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளால் ஏற்படவிருந்த ஆபத்தை அரசர் தாலூத் தொடுத்த போராலும், தாவூத் (அலை) அவர்களின் வீரத்தாலும் அல்லாஹ்  தடுத்து நிறுத்தினான். இதைப் போன்றே, மனிதர்களில் சிலரை மற்றச் சிலரால் அடக்கிவைக்காவிட்டால் இந்த உலகம் சீர்குலைந்துவிடும்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: மனிதர்களில் சிலரைச் சிலரால் அல்லாஹ்  அடக்கிவைக்காவிட்டால் மடங்களும், ஆலயங்களும், வழிபாட்டுத் தலங்களும், அல்லாஹ் வின் பெயர் அதிகமாகத் துதிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும். தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் வும் உதவுகிறான். அல்லாஹ்  வலிமையுள்ளவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் (22:40).
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "(மார்க்கத்தை முறையாகப் பின்பற்றி வாழக்கூடிய) நல்ல முஸ்லிமின் மூலம் அவருடைய அண்டை வீட்டார் நூறு பேருக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்தை அல்லாஹ்  தடுத்துவிடுகிறான்" என்று கூறினார்கள். அதன் பின் இப்னு உமர் (ரலி) அவர்கள் இந்தத் தொடரை (251) ஓதிக்காட்டினார்கள்.
உபாதா பின் அஸ்ஸாமித் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "(ஒவ்வொரு காலத்திலும்) என் சமுதாயத்தாரில் நல்லடியார்கள் ("அப்தால்") முப்பது பேர் வாழ்வார்கள். அவர்களால்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறது; மழை பொழிவிக்கப்படுகிறது; உதவிகளும் அளிக்கப்படுகின்றன" என்று கூறினார்கள்.
(இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான) கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: அவர்களில் ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்களும் ஒருவராக இருக்கலாம் என எதிர்பார்க்கிறேன்.
"எனினும், அல்லாஹ்  அகிலத்தார்மீது அருள் உடையவன் ஆவான்". அதாவது அல்லாஹ்  அகிலத்தார்மீது அன்பையும் அருளையும் பொழிந்து அவர்களில் சிலரை மற்றச் சிலரால் அடக்கிவைக்கிறான். அவனுக்கே ஆட்சியும் ஞானமும் உரியன. அவனுடைய படைப்புக்கெதிரான ஆதாரம், அவனது சொல், செயல் அனைத்திலும் இருக்கிறது.
அடுத்து மூன்றாவது வசனத்தில் (252), "(நபியே!) இவை அல்லாஹ் வின் வசனங்களாகும். உண்மையைக் கூறும் அவற்றை உமக்கு நாம் ஓதிக்காட்டுகிறோம்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
அதாவது இஸ்ரவேலர்களைப் பற்றி உண்மையான முறையில் நாம் உமக்குத் கூறிய இந்தத் தகவல்கள் எல்லாம் இறைவசனங்களாகும். இஸ்ரவேலர்களின் அறிஞர்கள் அறிந்துள்ள, வேதக்காரர்களின் வேதங்களில் காணப்படும் உண்மை வரலாற்றை ஒத்த யதார்த்தமாகும். முஹம்மதே! நீர் இறைத்தூதர்களில் ஒருவர்தான்.
